தமிழ்நாடு அரசு 

2018 


[ Regd . No . TN /CCN/ 467/ 2012- 14 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[விலை: ரூ . 1 . 60 காசு . 


G 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


கோ 


QUU 


மையே 


ய வெல்லு 


வல்லும் 


எண் 2] 


சென்னை, புதன்கிழமை , ஜனவரி 10 , 2018 
மார்கழி 26 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


பிரிவு 444ன் கீழ் வற்றும் கீழ் குறிப்பிடப்படி செயல்படாத சங்கங்கள் மீது பிரிவு 44 ஆண்டுகளுக்கு மேலாக க 


தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் 1975 பிரிவு 44(4)- ன் கீழ் செயல்படாத சங்கங்களை சங்கப்பதிவேட்டிலிருந்து பதிவு நீக்கம் 

செய்ல்படுதல் பற்றிய அறிவிக்கை 

(ந . க. எண் 3470/ ஆ2/ 2014) 
தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச்சட்டம் 1975 பிரிவு 16( 3)(பி ) - ன் படி தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித அறிக்கையும் 
தாக்கல் செய்யாத கராணத்தினால் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள சங்கங்கள் மீது பிரிவு 44(3)(பி ) ன் படி நடவடிக்கை மேற்கொண்டு தமிழ்நாடு 
அரசிதழ் எண் . 46 , நாள் 3 - 12 - 2014 - ன் படி செயல்படாத சங்கங்கள் என பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது . அதில் குறிப்பிடப்பட்டுள்ள 
கால அவகாசம் முடிவுற்றும் கீழ் குறிப்பிடப்பட்ட சங்கங்களிடமிருந்து எவ்வித முகாந்திரமும் பெறப்படாத நிலையில் சங்கப்பதிவு சட்டம் 
பிரிவு 44 (4 ) ன் கீழ் பாளையங்கோட்டை பதிவு மாவட்ட சங்கப் பெயர் பதிவேட்டில் இருந்து நீக்கப்பட்டு இவ்வறிவிப்பு வெளியிடப்படுகிறது . 
இவ்வறிவிப்பு பிரசுரம் செய்யப்படுவதன் பேரில் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள சங்கங்கள் கலைக்கப்பட்டதாக கருதப்படும் . 
வரிசை சங்கங்களின் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 
எண் . பதிவு எண் 

மற்றும் வருடம் . 

(2 ) 
3 /1934 - 35 | த டிஸ்டிக் கிளப் பாளையங்கோட்டை , ஜெயராஜ் அன்னபாக்கியம் ஆஸ்பத்திரி எதிரில் , பாளையங்கோட்டை . 
04/1979 இளைஞர் பொற்கொல்லர் சங்கம் , 464 , காந்திஜி ரோடு , திசையன்விளை . 
39/1980 ) கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆர்கன சேஷன் , 5/57 , சவேரியார்புரம் , ஆசீர்வாதபுரம் . 
46 / 1980 எட்டையாபுரம் நடுவிற்பட்டி நகைத் தொழிலாளர் சங்கம் , 20/3 , நூல்கடை பஜார் , நடுவிற்பட்டி . 
51/1980 ஆழ்வார் திருநகரி வர்த்தகர் சங்கம் , குயில் நின்ற தெரு , ஆழ்வார்திருநகரி . 
23/ 1983 கான்சாபுரம் நாடார் உறவின்முறைச் சங்கம் , கதவு எண் 1 , கடலையூர் ரோடு , கான்சாபுரம் , எட்டையாபுரம் . 
13/1985 தென்னக் கிராமியக் கலைஞர்கள் நல்வாழ்வு சங்கம் , 249/98 , முத்தானந்தபுரம் முதல் தெரு, கோவில்பட்டி . 
25 /1986 ரோஜா மகளிர் மன்றம் , 192 , தெற்குத்தெரு , பழனியப்பபுரம் , ஆசீர்வாதபுரம் , சாத்தான்குளம் . 
38/1987 லாரி ஓனர்ஸ் அஸோசியேஷன் , 180 , மெயின்ரோடு , கோவில்பட்டி . 
5 / 1988 கோவில்பட்டி தாலுகா நலிவுற்றோர் சங்கம் , ஆதிதிராவிடர் தெற்கு தெரு (இனாம் ), இராமநாதபுரம் , 

காட்டங்குளம் , கோவில்பட்டி . 
45 /1988 யங் மென்ஸ் கிறிஸ்டியன் அஸோசியேஷன் , கயத்தார் , 86 , ஒய் .எம் .சி .ஏ . திட்ட அலுவலகம் , ராஜா புதுக்குடி , 

கோவில்பட்டி . 
46/ 1989 சொசைட்டி பார் ரூரல் டெவலப்மண்ட் ஆர்கனசேஷன் , 86 /4 , பன்னிக்குளம் , கயத்தார் , கோவில்பட்டி . 


DTP - VI-1 (T- Sup.)(2 ) - 1 


[ 1 ] | 


வரிசை 
எண் . 


(2 ) 


சங்கங்களின் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 3 ) 
1 /1990 ) சுயம்புலிங்க சுவாமி கோவில் பரம்பரை அர்ச்சகர் சங்கம் , 8/ 28 , அர்ச்சகர் தெரு, கீழஉவரி , இடையன்குடி , 

இராதாபுரம் . 
75 /1990 கமிட்டெட் ஹெப்ட் ஆர்கனைஸ்டு ரூரல் டெவலப்மண்ட் சொசைட்டி , 6/ 133, பிள்ளையன்மனை , நாசரேத் . 
22/ 1991 முதலூர் கிராம அபிவிருத்தி சங்கம் , கடாட்சபுரம் ரோடு , முதலூர் சாத்தான்குளம் . 


சிய 


பாளையங்கோட்டை , 
2017 , டிசம்பர் 5 . 


வீ . செல்வக்குமாரி , 
மாவட்டப் பதிவாளர் . 


1983ம் - வருட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 (1)- ன்கீழ் வேலூர் மாவட்டத்தில் செயல்படாமல் உள்ள பால் 
உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களை கலைத்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . எண் 728/° / 2017) 
வ . எண் . ஒன்றியத்தின் பெயர் சங்கங்களின் பதிவு எண் மற்றும் பெயர் 
(2 ) 

(3 ) 
வேலூர் 

வி . எல் . ஆர் . 178 , பெரிய தெள்ளூர் ஆதிதிராவிடர் 
வேலூர் 

வி . எல் . ஆர் . 160 , கோவிந்தரெட்டி பாளையம் 
அணைக்கட்டு 

வி . எல் . ஆர் . 161, கீழ்கிருஷ்ணாவரம் ( மகளிர் ) 
மாதனூர் 

டிபிடி . 919, குப்பம்பட்டு 
கே . வி . குப்பம் 

டிபிடி. 1167 , எஸ் . கிருஷ்ணாவரம் 
கே .வி . குப்பம் 

டிபிடி . 40 , நாகல் 
கே .வி . குப்பம் 

வி . எல் . ஆர் . 157 , அம்மணாங்குப்பம் (மகளிர் ) 
ஜோலார்பேட்டை 

டிபிடி . 1830 , ஜோலார்பேட்டை 
ஜோலார்பேட்டை 

டிபிடி. 3 , ஏலகிரி அரசன் 
ஜோலார்பேட்டை டிபிடி . 537, தாமலேரி முத்தூர் 
கந்திலி 

டிபிடி . 1025 , குனிச்சி 
திருப்பத்தூர் 

வி . எல் . ஆர் . 57, ஜம்னாபுதூர் 
திருப்பத்தூர் 

வி . எல் .ஆர். 132 , கருப்பனூர் 
திருப்பத்தூர் 

வி . எல் . ஆர் . 159 , பூரிகமானிமிட்டா 
ஆலங்காயம் 

டிபிடி . 469 , நரசிங்கபுரம் 
ஆலங்காயம் 

வி . எல் . ஆர் . 162 , வெலத்திகமானிபெண்டா ( மகளிர் ) 
குடியாத்தம் 

டிபிடி . 158 , பாக்கம் ( மகளிர் ) 
குடியாத்தம் 

டிபிடி . 762 , மோடிகுப்பம் 
பேர்ணாம்பட்டு 

வி . எல் . ஆர். 80 , பாஸ்மார்பெண்டா 
பேர்ணாம்பட்டு 

வி . எல் . ஆர் . 35 , அரவட்லா ( மகளிர் ) 
காட்பாடி 

டிபிடி . 226 , அக்கிரெட்டிபுதூர் 
காட்பாடி 

சி . 2030 , தாராபடவேடு 
காட்பாடி 

டிபிடி . 1617 , கரிகிரி (மகளிர் ) 
காட்பாடி 

டிபிடி . 618 , கே . சேவூர் 
காட்பாடி 

டிபிடி . 273 , இளையநல்லூர் 
காட்பாடி 

டிபிடி . 212 , கண்டிபேடு 
சோளிங்கபுரம் 

வி . எல் . ஆர் . 141 , கொடக்கல் அரிசன (மகளிர் ) 
அரக்கோணம் 

வி . எல் . ஆர் . 197 , கோணலம் ( மகளிர் ) 
வாலாஜா 

டிபிடி . 1225 , பள்ளேரி 
வாலாஜா 

டிபிடி . 1457 , ரெட்டியூர் 
ஆற்காடு 

டிபிடி . 307 , மேலக்குப்பம் 


3 ) 


வ . எண் . 


ஒன்றியத்தின் பெயர் 


ஆற்காடு 
திமிரி 
திமிரி 
திமிரி 
காவேரிப்பாக்கம் 
காவேரிப்பாக்கம் 
நெமிலி 


சங்கங்களின் பதிவு எண் மற்றும் பெயர் 

( 3 ) 
வி . எல் . ஆர் . 106 , மேலக்குப்பம் (மகளிர் ) 
டிபிடி . 1308 , பாலி 
வி . எல் . ஆர். 101 , இந்திராகாந்தி (மகளிர் ) 
டிபிடி . 1624 , நம்பித்தாங்கல் 
டிபிடி . 1045 , சூரைக்குளம் 
வி . எல் . ஆர் . 205 , நந்திமங்கலம் ( மகளிர் ) 
வி . எல் . ஆர் . 135 , சங்கரம்பாடி 


வேலூர் , 
2017 , நவம்பர் 9 . 


மு . விஸ்வேஸ்வரன் , 
துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) . 


1983ம் ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2)(b) - இன் கீழ் கலைத்தல் மற்றும் கலைத்தல் 

அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


TRY HSG 34 . துறையூர் வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் 

(ந . க . எண் 1272/2016 சப ) 


மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ), திருச்சிராப்பள்ளி கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த TRY HSG 34 துறையூர் வட்ட 
கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் தனது முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 01 .11.2017 அன்று கலைக்கப்பட்டு , 
அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138 (I ) இன் கீழ் மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் / 
கலைத்தல் அலுவலர் திரு. ரா .ராஜசேகரன் மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விவரம் 
தெரிவிக்கப்படுகிறது . 


TRY HSG 24 . ஆலங்குடி வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் 

ந . க . எண் 1278/2016 சப ) 


மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) , திருச்சிராப்பள்ளி கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த TRY HSG 24 ஆலங்குடி வட்ட 
கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் தனது முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 06 . 11 .2017 அன்று கலைக்கப்பட்டு , 
அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138 (1) இன் கீழ் மண்டலத் துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் 
கலைத்தல் அலுவலர் திரு. ரா .ராஜசேகரன் மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விவரம் 
தெரிவிக்கப்படுகிறது . ) 


TRY HSG 47 . ஸ்ரீரங்கம் வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் 

(ந . க. எண் 1301/2016 சப ) 


மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) , திருச்சிராப்பள்ளி கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த TRY HSG 47 ஸ்ரீரங்கம் வட்ட 
கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் தனது முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 31.10. 2017 அன்று கலைக்கப்பட்டு , 
அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138 (1) இன் கீழ் மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் / 
கலைத்தல் அலுவலர் திரு. ரா .ராஜசேகரன் மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளர் என்ற விவரம் 
தெரிவிக்கப்படுகிறது . 


திருச்சிராப்பள்ளி, 
2017 , டிசம்பர் 15 . 


மு . முருகன் , 
மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ). 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


